தமிழ்நாடு அரசு 

2012 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை: ரூ . 1 .60 காசு . 


காடு 


உட்பப்ட் 


இம் 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


யே வெல் 


எண் 31 ] 


சென்னை, புதன்கிழமை , ஆகஸ்ட் 8 , 2012 
ஆடி 24 , திருவள்ளுவர் ஆண்டு - 2043 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2012 - ஆம் ஆண்டு மே திங்கள் 

31 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் அது பொதுத் 
தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : 


சட்ட எண் 


எ 


19/2012 . 


தரு 


2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக் கூட்டு வரிச் சட்டத்தைத் 

திருத்துவதற்கானதொரு சட்டம் . 
இந்தியக் குடியரசின் அறுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 


1 . (1 ) இந்தச் சட்டம் , 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக் கூட்டு வரி குறுந்தலைப்பும் 
(நான்காம் திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 
(2) இது , மாநில அரசு அறிவிக்கையின் வாயிலாக குறிக்கக்கூடிய அத்தகைய 
தேதியில் நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

2 . 2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக் கூட்டுவரிச் சட்டத்திற்கான இரண்டாம் இரண்டாம் 
இணைப்புப் பட்டியலில் , - 

இணைப்புப் 
பட்டியலுக்கான 
திருத்தம் . 


தமிழ்நாடு 

சட்டம் 
32/ 2006 . 


( 1) வரிசை எண் 5 - க்கு எதிராக உள்ள (i ) எனும் இனத்திற்கும் அதில் (2) , ( 3), 
(4 ) ஆகிய கலப்பத்திகள் தொடர்பான பதிவுகளுக்கும் பதிலாக , பின்வரும் இனமும் 
பதிவுகளும் முறையே அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

( 1) பட்டியலிடப்பட்ட வானூர்திக் இம்மாநிலத்தில் நூற்றுக்கு 5 விழுக்காடு . 
தடங்களின் வழியாக இயக்கப்படும் முதலாம் விற்பனை 
நாற்பதாயிரம் கிலோ கிராமிற்குக் முனையில் 
குறைவான பெருமளவு எடையுடன் 
உயரப்பறந்து செல்லும் வானூர்தி 
ஒன்றுக்கு விற்பனை செய்யப்பட்ட 
வானூர்தி விசை எரி பொருள் . 


DTP - IV -2(T )(31) - 1 


[ 1 ] 


(2 ) வரிசை என் 11 - க்கு எதிராக , (4) - ஆம் கலப்பத்தியில் , " நூற்றுக்கு 4 விழுக்காடு " 
எனும் பதிவிற்குப் பதிலாக , " நூற்றுக்கு 5 விழுக்காடு " எனும் பதிவானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் ; 

( 3 ) விளக்கம் III - க்குப் பின்பு பின்வரும் விளக்கமானது சேர்க்கப்படுதல் வேண்டும் , 
அதாவது : 

விளக்கம் IV .- வரிசை எண் 5 - க்கு எதிராக உள்ள ( i ) எனும் இனத்தின் 
நோக்கத்திற்காக " பட்டியலிடப்பட்ட வானூர்தித் தடங்கள் என்றால் , பட்டியலிடப்பட்ட வான் 
வழிப் போக்குவரத்து சேவை எதனையும் இயக்குவதற்கு மைய அரசினால் அனுமதி 
வழங்கப்பட்டுள்ள வானூர்தித் தடங்கள் எனப் பொருள்படும் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2012 - ஆம் ஆண்டு மே திங்கள் 
31 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் அது 
பொதுத் தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : 


சட்ட எண் 


20/ 2012 . 


1989 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கால்நடை மருத்துவம் மற்றும் விலங்கின அறிவியல் 

பல்கலைக்கழகச் சட்டத்தை மேலும் திருத்துவதற்கானதொரு சட்டம் . 
இந்தியக் குடியரசின் அறுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 

பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1 . ( 1) இந்தச் சட்டம் , 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கால்நடை மருத்துவம் மற்றும் குறுந்தலைப்பும் 
விலங்கின அறிவியல் பல்கலைக்கழக (திருத்தச் சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 
( 2 ) இது , மாநில அரசு அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக் கூடிய அத்தகைய 
தேதியில் நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

2 . (இதன் பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 1989 - ஆம் ஆண்டு 2 - ஆம் 
தமிழ்நாடு கால்நடை மருத்துவம் மற்றும் விலங்கின அறிவியல் பல்கலைக்கழகச் சட்டத்தின் 

பிரிவிற்கான 
2 - ஆம் பிரிவில் , ( g ) எனும் கூறில் , " மற்றும் மீன்வளக் கல்லூரி , தூத்துக்குடி " எனும் 

திருத்தம் . 
சொற்றொடரானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 

3 . முதன்மைச் சட்டத்தின் 10 - ஆம் பிரிவில் , (1)- ஆம் உட்பிரிவில், “ மற்றும் மீன்வளம் ” எனும் 10 - ஆம் 
சொற்றொடரானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 

பிரிவிற்கான 
திருத்தம் . 


தமிழ்நாடு 

சட்டம் 
42 / 1989. 


4 . முதன்மைச் சட்டத்தின் 18 - ஆம் பிரிவில் , (2) - ஆம் உட்பிரிவில் ,-- 

18 - ஆம் 
பிரிவிற்கான 

திருத்தம் . 
( a ) " வகை - பதவி வழி உறுப்பினர்கள் எனும் தலைப்பின் கீழ் , ( e), (f), ( g ) ஆகிய 
இனங்களுக்கும் அதன் தொடர்பான பதிவுகளுக்கும் பதிலாக , பின்வரும் இனங்களும் பதிவுகளும் 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

" (e ) கால்நடை வளர்ப்புத் துறை இயக்குநர் ”; மற்றும் 

" (f) பதிவாளர் . 

( b ) " வகை II - பிற உறுப்பினர்கள் " எனும் தலைப்பின்கீழ் , (c ) எனும் இனத்தில் , 
" அல்லது மீன்வளம் " எனும் சொற்றொடரானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 

5 . முதன்மைச் சட்டத்தின் 22 - ஆம் பிரிவில் , (1)- ஆம் உட்பிரிவில் , “ வகை - பதவி வழி 22 - ஆம் 
உறுப்பினர்கள் " எனும் தலைப்பின் கீழ் , ( d ) எனும் இனமானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 

பிரிவிற்கான 

திருத்தம் . 
6 . முதன்மைச் சட்டத்தின் 24 - ஆம் பிரிவில் , (1) ஆம் உட்பிரிவில் , " மீன்வளம் " எனும் 24 - ஆம் 
சொற்றொடரானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 

பிரிவிற்கான 
திருத்தம் . 


7 . முதன்மைச் சட்டத்தின் 29 - ஆம் பிரிவில் , (1) ஆம் உட்பிரிவிற்கு பதிலாக , பின்வரும் 29 - ஆம் 
உட்பிரிவானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 

பிரிவிற்கான 

திருத்தம் . 
" (1) இந்தச் சட்டத்தின் மற்றும் நிலைமுறை விதிகளின் வகைமுறைகளுக்கும் உட்பட்டு , 
இப்பல்கலைக்கழகமானது கால்நடை வளர்ப்பை மேம்படுத்துவதற்கு உதவும் நோக்கத்திற்காக , 
கால்நடை மருத்துவம் , கால்நடை வளர்ப்பு மற்றும் அதனோடு தொடர்புடைய பொருட்பாடுகள் 
தொடர்பான முக்கியமான பிரச்சினைகளின் பேரில் அடிப்படை ஆராய்ச்சியை 
மேற்கொள்வதற்காக கால்நடை மருத்துவம் மற்றும் விலங்கின அறிவியல் ஆராய்ச்சிக் கழகம் 
ஒன்றை நிறுவுதல் வேண்டும் ; மற்றும் இப்பல்கலைக்கழகமானது இந்நோக்கத்திற்காக , அரசின் 
கட்டுப்பாட்டிலுள்ள கால்நடை வளர்ப்புத்துறையுடனும் ஆராய்ச்சி நிலையங்களுடனும் இணைந்து 
ஒத்துழைத்து தேவைப்படக்கூடிய அத்தகைய எண்ணிக்கை அளவிலான பல கால்நடை 
மருத்துவம் மற்றும் பழக்கு விலங்கின ஆராய்ச்சி நிலையங்களை நிறுவுதல் வேண்டும் . 
8 . முதன்மைச் சட்டத்தின், 30 - ஆம் பிரிவில் , 

30 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


(1). (1) ஆம் உட்பிரிவில் , " பழக்கு விலங்கினங்களை வைத்திருக்கும் குடியானவர்கள் , 
மீன் பண்ணையாளர்கள் மற்றும் மீனவர் " எனும் சொற்றொடருக்குப் பதிலாக , " மற்றும் பழக்கு 
விலங்கினங்களை வைத்திருக்கும் குடியானவர்கள் " என்னும் சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( 2). (2 ) ஆம் உட்பிரிவில் , ( a) எனும் கூறில் , " பழக்கு விலங்கினங்களை வைத்திருக்கும் 
குடியானவர்கள் , மீன் பண்ணையாளர்கள் மற்றும் மீனவர் ” எனும் சொற்றொடருக்குப் பதிலாக , 
" மற்றும் பழக்கு விலங்கினங்களை வைத்திருக்கும் குடியானவர்கள் என்னும் சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

9 . முதன்மைச் சட்டத்தின் 41- ஆம் பிரிவில் , (1)- ஆம் உட்பிரிவில் , (a ) எனும் கூறில் , 
மற்றும் மீன் வளக்கல்லூரி, தூத்துக்குடி " எனும் சொற்றொடரானது விட்டுவிடப்படுதல் 
வேண்டும் . 


41 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


43 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


10 . முதன்மைச் சட்டத்தின் 43 - ஆம் பிரிவில்,(1- A) எனும் உட்பிரிவில் , " மற்றும் மீன்வளம் " 
எனும் சொற்றொடரானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை. 


(தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


